72 


மூர்த்தம்‌ பிரசன்னமாமோ அந்த மூர்த்தத்தையே 
பூரணப்பொருளென வழிபடல்‌ சற்சீடர்‌ கடப்பாடென்‌ 
பது கொண்டு அந்நால்வருந்‌ தங்கள ஆட்கொண்ட 
கோலத்தையே விவரித்துப்‌ பாடி வழிபட்டாரென 
விடையிறுக்கவேண்டும்‌. அவ்வாறே ஸ்ரீமத்‌-அருணகிரி 
நாதருந்‌ தம்மை ஆட்கொண்ட குமார மூர்த்தத்தையே 
விவரித்துப்பாடி வழிபட்டனரென்பது முண்மை. இவ்‌ 
வாறு நடந்தோரும்‌ பல காலங்களிற்‌ பலராவரே. 
அருணந்தி சிவாசாரியருந்‌ தம்மை ஆட்கொண்ட 
குருவாகிய மெய்கண்டதேவரைத்‌ தானே பரசிவ 
மாகிய முழுமுதற்கடவுளென இருபாவிருபஃஇற்‌ பாடித்‌ 
துதித்திருக்கின்றனர்‌. ஆட்கொண்ட பெருமானைப்‌ 
பாடுவோர்‌ ஆலய வழிபாட்டின்‌ முத்திற மூர்த்தங்களை 
யுந்‌ தந்தம்‌ பெருமானாகவே கருதி வழிபடுவர்‌. அதீத 
சிவானுபவத்திலும்‌ மூர்த்திபேதம்‌ அற்ற சச்சிதானந்தப்‌ 
பிரமம்‌ ஒன்றே கண்டு மகிழ்வர்‌. அதனாற்‌ பேதமின்‌ 
றெனவும்‌, இது திருவருட்‌ செல்வர்கட்கொத்த நடை 
யெனவும்‌, பிரமாவைப்போற்‌ சீவபோதமுனைப்பாற்‌ 
பராமுகங்கொள்வோர்‌ ஈடையே பேதமெனவும்‌ அறிய 
லாம்‌. 


பைரவர்‌, ஸ்ரீ காலாக்கினிருத்திரரோடு சங்கார 
நடாத்துபவராவர்‌. 


(௬௪) 


ட. -ஷாட்குண்யமும்‌ பொருந்திய பரமேசுவரர்‌, 
இந்தச்‌ சண்முகத்தோற்றம்‌ நாமே, அது எமது பூரண 
மென்‌ நருளியதற்குப்பிரமாண முண்டுகொல்‌ ? 


தந. -ஈமச்சிவாய மந்திர தெய்வமான 
து பார்வதி 
தேவியை நோக்கி “நான்‌ சிருட்டியாதி ஐந்துதொழிற்‌ 


கதிபனும்‌ ஐந்து திருமுகமுடையோனு மாகிய சதா 
சிவன்‌: நீ பலவாளறாகவிருப்பினும்‌ ஒரு திருமுகமுடைய 
பரமேசுவரி: குமாரன்‌ உனது சுவரூபத்தையும்‌, எனது 
சுவரூபத்தையு மொன்றாகக்‌ கொண்டுளோன்‌. ஆகலின்‌ 
அவன்‌ சண்முகனென விளங்குகின்றனன்‌. மேலுமவன்‌ 
பிரபஞ்சங்களி ஸனிமித்தம்‌ ஐந்தொழிலும்‌ விகாயாட்‌ 
டாகவே புரியும்‌ வல்லுந னாவன்‌'' எனச்‌ சம்பவ 
காண்டத்தின்‌ உடு - வது அத்தியாயத்து ௭) ௮-ம்‌ 
சுலோகங்களிலும்‌, ““முருகனாகிய அவன்‌ ஒளிப்பொருட்‌ 
கெல்லாம்‌ மிக்க ஒளி யுடையோனும்‌ இணையற்ற 
பரஞ்சோதிப்‌ பொருளுமாவன்‌. அவனது பேரொளிக்கு 
முன்னே இரவி மதி உடுக்களெல்லாஞ்‌ சோபியா. 
அப்பெரிய அவளிக்கெதிரில்‌ இம்மின்களும்‌ அக்‌ 
கினியும்‌ எவ்வளவின வாகும்‌! சருவமும்‌ அவனருளால்‌ 
விளங்குவனவன்றி வேறில்லை!!! என ௨௭, ௨௮ம்‌ 
சுலோகங்களிலும்‌, :*இவ்வுருவம்‌ அவனுக்குச்‌ சுபாவத்தி 
லுள்ளது. வேறரொன்றோ வெனின்‌ ஸ்தாபர ஐங்கம 
மயமாகிய புவனங்களினுருவம்‌. அதற்குச்‌ சுவர்க்கமே 
சிரம்‌: வானமே நாபி: ஏழுகிமுலகே பாதம்‌: அக்கினி 
ஆதித்தன்‌ சோமனென்பவைகளே முக்‌ ண்‌: திசைகளே 
புயங்கள்‌:  ஓடதிகளே உரோமங்கள்‌: பஞ்சமஹா 
பூதங்களே புலன்கள்‌: பஞ்சதன்மாத்திரைகளே ௮ப்‌ 
புலன்களின்‌ விடயம்‌” என ௩௦, ௩௪; ௩௨ - ம்‌ சுலோகங்‌ 
களிலும்‌, *உலோகானுக்கிரகார்‌த்தமான சண்‌ முகத்திரு 
வருவுடைய இம்மூர்த்தியின்‌ திருவடிகளிற்‌ பக்தி 
பண்ணுகின்றவ ரெவரோ அவர்‌ தேவரானும்‌ வணங்கத்‌ 
தக்கவரும்‌ எனக்குமுனக்கும்‌ மிகப்‌ பிரீதியுள்ளவரு 
மாவர்‌'” என கூடு, ௩௬-ம்‌ சலோகங்களிலும்‌, “உன்‌ 
குமார னுத்தரவினுலேயே அக்கினிதேவன்‌ தனது 
காரியத்தை ந௩டாத்துகின்றனன்‌: நமன்‌ பாபிகளை 


